வளர் தமிழ் 


பாலர் நிலை 
பாடநூல் 


ப 


திருக்குறள் 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


vaion 
.TAMIL 
EDUCATION 


i 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


கேட்டல் பேசுதல் பார்த்துக் கூறுதல் 


000 


மேம்பாட்டும் 


கல்ை 


பேரவை 


TIONIOS 


Col 


DEVE 


ELOPMENT CO 


- 


புலம்பெயர் தமிழ் மாணவர் கற்கை நூல் 


பாட ஒழுங்கு கட்டுருவாக்க நெறியாள்கை 

Consultant Curiculam Matters & Designing of the Instructional Materials 
பேராசிரியர் முனைவர் சுப் . திண்ணப்பன் 
Professor Dr. Sp. Thinnappan 
M.A , M.Lit. Ph.D 
National University of singapore 

SIM University, Singapore 
வள அறிஞர் 

பேராசிரியர் ப . அருளி 
Professor Pa . Aruli 
Scholastic Researcher 
Department of Dictunary of Pure Tamil Technical Terms and Transcreation 
Tamil University Thanjavur 


நூலாக்கம் 


திரு . பொன்னையா விவேகானந்தன் ( M.A ) 
திருமதி . லதா ராசன் ( B.A Dip In Education , Trained teacher GTC ) 
திரு . தங்கேசுவரி கெங்காதரன் ( B.A Hons ) 
திருமதி . யெயமதி இராசேந்திரம் 
திருமதி . வனிதா சிவகுமார் ( Trained teacher GTC ) 
திரு . குழந்தைவேல் ஞானவேல் ( Senior Assessor LCCIEB ) 
திருமதி . சுயாதா சண்முகநாதன் (தமிழ்ப் பிரவேச பண்டிதர் ) 
திருமதி . விசயா செல்வநாயகம் 
திருமதி . ரேணுகா முருகானந்தராசா 
திருமதி . யோகாதேவி குணதாசன் 


ஓவியம் 


திரு . இராமசாமி குணதாசன் 
செல்வன் . பரமேசுவரராஜா கபில்ராஜ் 
T.S. BOSE 


பாடல்கள் 


திரு.அருள் சுப்பிரமணியம் 
திருமதி . லதா ராசன் 
திருமதி . உமாகாந்தி சச்சிதானந்தன் 


நூல் வடிவமைப்பு : 


செல்வி . பிறிந்தா ஜெயசீலன் 
ஆரணிகா விஜயானந்தன் 


செய்திட்ட நிறைவேற்றுநர் : திருமதி . நகுலேசுவரி அரியரத்தினம் 

மேலாளர் தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


பதிப்புரிமை : 
முதற் பதிப்பு 2011 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


Copyright 2011 TEDC 
All Rights reserved . No part of this Publication may be reproduced , stored in a retrieval system , or 
transmitted , in any form or by any means , electronic , mechanical , photocopying , recording or otherwise , 
without prior written permission of the publisher . 


முன்னுரை 


புலம் பெயர்ந்து வாழும் எம் தமிழ்ப் பெருங்குடியின் நிகரிலா அன்புச் 
செல்வங்களே ! 


நீங்கள் மாணவராய் , பெற்றோராய் , ஆசிரியர்களாய் இன்னும் பல்வேறு 
வழிகளிலே தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவையினுடன் தொடர்பு 
உடையவர்களாக உள்ளீர்கள் . 


உங்களுடன் தாய்மொழிக் கல்வித் தொடர்பில் பேசுவதில் தமிழர் கல்வி 
மேம்பாட்டுப் பேரவை பெருமை கொள்கிறது . புலம்பெயர்ந்து வாழும் நீங்கள் 
கடல் கடந்தாலும் உங்களது பண்பாட்டுக் கோலங்களையும் இனப்பற்றையும் 
மொழிப்பற்றையும் கடந்து விடாது போற்றுகின்ற உங்களது பற்றைக்கண்டு , 
உங்களது இனமொழி நாட்டங்களைச் செழுமையுறச் செய்வதற்காக எம்மால் 
முடிந்தவரை உருவாக்கப்பட்டதே இந்நூற்றொடராகும் . 


இந்நூல்களிலே எமது எதிர்கால ஆக்கர்களாகிய இளஞ்சிறார்கள் எத்தகைய 
அறிவைத் தமது மொழிக்கற்கை ஊடாகப் பெற வேண்டும் எவ்வாறு அவர்களை 
நற்றமிழர்களாக இனவெல்லைக்குள் கொண்டு வரக்கூடிய அறிவைப் பெருக்க 
வேண்டும் என்று எண்ணித் துணிந்த பாடங்களையே அலகுகளாகக் கொண்டு 
வளர்தமிழ் பாலர்நிலை வெளிவருகிறது . 


ஒருவர் தனது தாய்மொழியை அதற்குரிய விழுமியங்களூடாகவே கற்க 
வேண்டும் . அப்போதுதான் கற்பவரின் மனதில் தாய்மொழி உணர்வு 
வலுப்பெறும் . எனவே , 

நாம் 

அறிந்தவரையிலும் அறிஞர்களின் 
மதியுரைகளூடாகவும் எம்மால் இயன்றவரை இனிய செந்தமிழில் இந்நூல் 
ஆக்கப்பட்டுள்ளது . தமிழ்ச் செல்வங்கள் இந்நூலைக் கருத்தூன்றிக் கற்றுத் 
தேறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் . 


நகுலேசுவரி அரியரத்தினம் 
மேலாளர் 
தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


About this book and other materials 


Tamil is one of the classical languages of the world . The purpose of 
these books and materials is to help the teaching of Tamil language 
in various levels , namely Nursery , Kindergarten ( Reception ) , Primary , 
Intermediate , Secondary , Higher secondary and Tertiary levels . The 
curriculum of these Tamil learning materials synchronizes with the 
main stream of our education system . The content of the curriculum 
covers not only the Tamil language but also Tamil culture and 
heritage without mixing religion , politics or races . 
These materials are produced and published by Tamil Education Development 
Council which manages Tamil education system in countries such as Italy, 
Holland , Australia , Belgium , Canada , Denmark , Finland , France , Germany , 
Newzeland , Norway, Sweden and United Kingdom . More than 30000 students 
are benefited by this Tamil learning system . 


0 


இந்நூல் பற்றி .... 


தமிழ் மொழியானது செம்மொழிகளில் ஒன்று . இந்நூலும் ஏனைய பயிற்று கருவிகளும் 
தமிழ்மொழியை மழலையர் , பாலர் தொடக்கம் , இடை , உயர் , மேல் , பல்கலைக்கழக 
நிலைகளில் பயிலுவதற்கு உதவும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன . இவற்றின் 
பாடத்திட்ட ஒழுங்கமைப்பு நமது அரச பள்ளிகளின் பொதுக்கல்வித் திட்டத்தோடு 
இணைந்து செல்கிறது . இப் பாடத்திட்டத்தின் உள்ளடக்கம் மொழி கற்பதோடு 
மட்டுமன்றித் தமிழர்களின் கலை , பண்பாடு , வாழ்வியல் ஆகியவற்றையும் கற்கும் 
வகையில் அமைக்கப்பட்டுள்ளது . மேலும் சமய , இன வேறுபாடுகள் அற்ற அரசியல் 
சாராத வகையில் தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவையால் உருவாக்கப்பட்டுள்ள இக் 
கற்றல் வளநூல்களை இத்தாலி, ஒல்லாந்து , பிரான்சு , பிரித்தானியா , செருமனி, 
நோர்வே , டென்மார்க் , பெல்சியம் , நியூசிலாந்து , பின்லாந்து , சுவீடன் , கனடா , 
அவுத்திரேலியா போன்ற நாடுகளிலுள்ள 30000 இற்கும் மேற்பட்ட மாணவர்கள் 
பயின்று வருகின்றனர் . 


பாலர் நிலை 


உள்நிரல் 


நான் - பக்கம் 9 


நான் - பக்கம் 3 


ܝܝܝܝ 


- 


எனது குடும்பம் 


பக்கம் 12 


எனது வீடு 


பக்கம் 17 


6 


உடைகள் 


பக்கம் 22 


- 


உணவுகள் 


பட்ட 


ஆண்கள் பாகம் - ees 


ܠܝܝܝܝܫ 


© 00 மக்கள் பக்கம் 31 


பாலர் நிலை 


உள்நிரல் 


பக்கம் 33 


விழாக்கள் 
- 


பக்கம் 35 


தமிழ் 


வகுப்பறை 
@@@@ 


வடிவங்களும் உருவங்களும் - பக்கம் 37 


எண்கள் 


பக்கம் 40 


00000 
600 ஒரு 


விலங்குகள் 


பக்கம் 42 


Erning 


சி 


உந்துகள் 


பக்கம் 44 


( 


தமிழே எங்கள் உயிர் 


பெயர் : ... 


பள்ளி : 


ஆசிரியர் : ... 


நாள் : 


TERSED 


வளர் தமிழ் 


பாவர் நனை 


பாடநூல் 


நான் 


கேட்போம் 


பாடம் 01 


பேசுவோம் 


கற்பித்தற்குறிப்பு 


ஒலிவட்டில் உள்ள பாடலைக் கேட்டு இசை அசைவுடன் மாணவரைப் பாடச் 
செய்தல் . இப்படத்தைப் பார்த்து , மாணவரைப் பேசத் தூண்டுதல் . மாணவர் தன்னைப் 
பற்றிப் பேசுதல் . ( பெயர் , வாழிடம் , அகவை , உணவு , உடல் உறுப்புகள் , விருப்பமானவை ) 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


9 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் . 


கண் 


காது 


மூக்கு 


வாய் 


நெற்றி 


கற்பித்தற்குறிப்பு 


இப்படங்களின் பெயர்களைக் கூறுதல் . மாணவவரைக் கூறச் செய்தல் . 
(மாணவரைக் கொண்டு சொற்களை எழுத்துக் கூட்டி வாசித்தல் தவிர்க்கப்படல் 
வேண்டும் .) 


10 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் . 


கழுத்து 


கை 


ka 


முகம் 


கால் 


கற்பித்தற்குறிப்பு 


.... 


படங்களைப் பார்த்து , பெயர்களை ஒலி மூலம் அறியச் செய்தல் . அவற்றைக் கூறச்செய்தல் . 
அச் சொல்லில் வரும் எழுத்துகளையும் ஒழுங்குகளையும் கூர்ந்து நோக்கத் தூண்டுதல் . 
தரப்பட்ட சொற்களை மாணவரைக் கொண்டு எழுத்துக் கூட்டி வாசிக்கச் செய்தல் 
தவிர்க்கப்படல் வேண்டும் . 
அடைவு : - உடல் உறுப்புகளின் பெயர்களையும் , செயற்பாடுகளையும் மாணவர் 

அறிந்திருத்தல் . மொழித்திறன்களைப் ( கேட்டல் , பேசுதல் , பார்த்துக் கூறுதல் 
பெற்றிருத்தல் . 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


11 


வளர் தமிழ் 


பாவர்நிலை 


பாடநூல் 


கேட்போம் 


பாடம் 02 


பேசுவோம் 


எனது குடும்பம் 


சி 


IN 


கற்பித்தற்குறிப்பு 


ஒலிவட்டில் உள்ள பாடலைக் கேட்கச் செய்தல் . இசை அசைவுடன் பாடச்செய்தல் . 
குடும்பத்தில் அடங்கும் உறுப்பினர்களை ( அப்பா , அம்மா , அண்ணா, அக்கா , தம்பி , 
தங்கை ) அறியச் செய்தல் . வினாக்களைக் கேட்டு ; பேசத் தூண்டுதல் . 


12 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாவர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் . 


அப்பா 


அம்மா 


அக்கா 


அண்ணா 


தம்பி 


தங்கை 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


13 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பேசுவோம் : எனது உறவினர்கள் 


ம ) 


கற்பித்தற்குறிப்பு 


குடும்ப உறுப்பினர்களையும் , உறவினர்களையும் வேறுபடுத்தி அறியச் செய்தல் . 
அப்பப்பா , அப்பம்மா , அம்மம்மா , அம்மப்பா , பெரியப்பா , பெரியம்மா , சிற்றப்பா , சின்னம்மா 
மாமா , மாமி ) 


14 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் . 


அப்பப்பா 


அப்பம்மா 


அம்மப்பா 


அம்மம்மா 


பெரியப்பா 


பெரியம்மா 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


15 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


மாமா 


மாமி 


சிற்றப்பா 


சின்னம்மா 


மச்சான் 


மச்சாள் 


கற்பித்தற்குறிப்பு 


குடும்ப உறவினர்களின் பெயர்களைக் ( அப்பப்பா , அப்பம்மா , அம்மப்பா , அம்மம்மா 
பெரியப்பா , பெரியம்மா , சிற்றப்பா , சின்னம்மா , மாமா , மாமி ) கூறி உறவுகள் பற்றிக் 
கலந்துரையாடல் . அச் சொல்லில் வரும் எழுத்துகளையும் ஒழுங்குகளையும் கூர்ந்து 
நோக்கத் தூண்டுதல் . தரப்பட்ட சொற்களை மாணவரைக் கொண்டு எழுத்துக் கூட்டி 
வாசிக்கச் செய்தல் தவிர்க்கப்படல் வேண்டும் . 


16 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


* கேட்போம் 


பேசுவோம் 


எனது வீடு 


Sas 


இ 


கற்பித்தற்குறிப்பு 


ஒலிவட்டில் உள்ள பாடலைக் கேட்கச் செய்தல் . வீட்டின் பகுதிகளை அறியச் செய்தல் . 
வினாக்களைக் கேட்டுப் பேசத்தூண்டுதல் . 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


17 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் . 


lo 


கூடம் 


AE 


சமையல் அறை 


Oll 


Fa 


படிப்பு அறை 


. 


| Tapse 


O 


00 


படுக்கை அறை 


வ 


குளியல் அறை 


கற்பித்தற்குறிப்பு 


படங்களின் பெயர்களைக் கூறச் செய்தல் . மாணவருடன் கலந்துரையாடல் . 
..... 


18 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பேசுவோம் : 


ello . 


கற்பித்தற்குறிப்பு 


மாணவரின் அறை , பொருட்கள் ( கணினி , கட்டில் , இருக்கைக , மேசை , 
நூல் , படம் .... ) அவற்றின் பயன்பாடு பற்றிக் கலந்துரையாடுதல் . 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


19 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பேசுவோம் - பார்த்துக் கூறுவோம் . 


மேசை 


கட்டில் 


இருக்கை 


கற்பித்தற்குறிப்பு 


வீட்டின் பகுதிகளையும் அறையில் உள்ள பொருட்களையும் ஒலி மூலம் அறியச் செய்தல் . 
அவற்றைக் கூறச் செய்தல் . அச் சொல்லில் வரும் எழுத்துகளையும் ஒழுங்குகளையும் 
கூர்ந்து நோக்கத் தூண்டுதல் . தரப்பட்ட சொற்களை மாணவரைக் கொண்டு எழுத்துக் கூட்டி 
வாசிக்கச் செய்தல் தவிர்க்கப்படல் வேண்டும் . 
அடைவு : மொழித்திறன்களைப் ( கேட்டல் , பேசுதல் , பார்த்துக் கூறுதல் ) பெற்றிருத்தல் 
வீட்டின் பகுதிகளையும் அறையில் உள்ள பொருட்களையும் அறிந்திருத்தல் . 


20 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


கணினி 


வளர் தமிழ் 


நூல் 


C 


000 


பொம்மை 


தலையணை 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


21 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


உ கேட்போம் 


பாடம் 04 


பேசுவோம் 


உடைகள் 


D 


கற்பித்தற்குறிப்பு 


காலங்களுக்கேற்ப (குளிர்காலம் , கோடைகாலம் ) அணியும் உடைகள் பற்றிக் 
கலந்துரையாடல் . வினாக்களைக் கேட்டுப் பேசத் தூண்டுதல் . 


22 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் : 


நீளக்காற்சட்டை 


சட்டை 


மேற்சட்டை 


குளிர் மேலாடை 


EMAHIRI 


GEN 


கையுறை 


காலுறை 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


23 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பேசுவோம் - தமிழர் ( பண்பாட்டு ) உடைகள் . 


கற்பித்தற்குறிப்பு 


தமிழர் பண்பாட்டு உடைகள் பற்றியும் அவற்றை அணியும் அமையங்கள் 
(சந்தர்ப்பம் ) பற்றியும் கலந்துரையாடிப் பேசத்தூண்டுதல் . 


24 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் : பண்பாட்டு உடைகள் 


சேலை 


சட்டை 


வேட்டி 


மேல் துண்டு 


நீளப்பாவாடை 


பாவாடை 


கற்பித்தற்குறிப்பு 


காலங்களுக்கு ஏற்ற உடைகள் . 

எமது பண்பாட்டு உடைகள் பற்றி : 
கலந்துரையாடல் . 
அடைவு : - வாழிட உடைகளையும் பண்பாட்டு உடைகளையும் அறிந்திருத்தல் 
மொழித்திறன்களைப் ( கேட்டல் , பேசுதல் , பார்த்துக் கூறுதல் ) பெற்றிருத்தல் , 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


25 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


- கேட்போம் 


பாடம் 05 


பேசுவோம் 


உணவுகள் 


3 


- 


T 


கற்பித்தற்குறிப்பு 


ஒலிவட்டில் உள்ள பாடலைக் கேட்கச் செய்தல் . உணவு வகைகள் பற்றியும் 
மாணவருக்கு விருப்பமான உணவுகள் பற்றியும் கலந்துரையாடல் . 


26 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் : 


சோறு 


இடியப்பம் 


> 


M 


இட்டலி 


தோசை 


அப்பம் 


பிட்டு 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


27 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பேசுவோம் - பழங்கள் - காய்கறிகள் பல 


E 


- 


கற்பித்தற்குறிப்பு 


காய்கறிகள் பழங்கள் பற்றிக் கலந்துரையாடல் ( சுவைகள் , விருப்பம் , நிறங்கள் , கிடைக்கும் 
இடங்கள் )) 

...... ........ 


28 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் : 


மாம்பழம் 


வாழைப்பழம் 


பலாப்பழம் 


அப்பிள் 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


29 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் : 


கத்தரிக்காய் 


வெண்டைக்காய் 


பாகற்காய் 


பூசனிக்காய் 


கற்பித்தற்குறிப்பு 


படங்களைப் பார்த்தல் , உணவுகள் பற்றியும் பழங்கள் , காய்கறிகள் பற்றியும் ஒலிமூலம் 
அறியச் செய்தல் . அவற்றைக் கூறச் செய்தல் . அச் சொல்லில் வரும் எழுத்துகளையும் 
ஒழுங்குகளையும் கூர்ந்து நோக்கத் தூண்டுதல் . தரப்பட்ட சொற்களை மாணவரைக் 
கொண்டு எழுத்துக் கூட்டி வாசிக்கச் செய்தல் தவிர்க்கப்படல் வேண்டும் . 


30 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


யாவர்தியை 


யாடநூல் 


ஓ 


கேட்போம் 


பாடம் அது 


பேசுவோம் 


பூக்கள் 


கற்பித்தற் குறிப்பு 


பூக்களின் வகைகள் அவற்றின் நிறங்கள் , பெயர்கள் பற்றிக் கலந்துரையாடல். 
விருப்பமான பூக்கள் பற்றியும் வினாக்களைக் கேட்டு பேசத்தூண்டுதல் . 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


31 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் . 


மல்லிகை 


தாமரை 


கார்த்திகைப் பூ 


செவ்வரத்தை 


செவ்வந்தி 


றோசா 


32 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


* கேட்போம் 


பேசுவோம் 


விழாக்கள் 


0 


5 


TiS.BOSE 


கற்பித்தற்குறிப்பு 


ஒலிவட்டில் உள்ள பாடலைக் கேட்கச் செய்தல் . பொங்கலுக்குரிய பொருட்கள் பற்றிக் 
கலந்துரையாடல் . பொங்கல் நிகழ்வுகள் பற்றி மாணவரிடம் . வினாக்களைக் கேட்டுப் 
பேசத்தூண்டுதல் 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


33 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் . 


பானை 


கதிரவன் 


குத்துவிளக்கு 


கரும்பு 


கோலம் 


பழங்கள் 


கற்பித்தற்குறிப்பு 


படத்தின் பெயர்களைப் பார்த்து கூறச் செய்தல் . அச் சொல்லில் வரும் எழுத்துகளையும் 
ஒழுங்குகளையும் கூர்ந்து நோக்கத் தூண்டுதல் . தரப்பட்ட சொற்களை மாணவரைக் 
கொண்டு எழுத்துக் கூட்டி வாசிக்கச் செய்தல் தவிர்க்கப்படல் வேண்டும் .. 


34 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


கேட்போம் 


பாடம் 08 


பேசுவோம் 


வகுப்பறை 


ப 


தமிழ்ப் பள்ளி 


கற்பித்தற்குறிப்பு 


ஒலிவட்டில் உள்ள பாடலைக் கேட்கச் செய்தல் . வகுப்பறைப் பொருட்கள் பற்றி 
மாணவருடன் கலந்துரையாடல் . வினாக்களைக் கேட்டு பேசத்தூண்டுதல் . 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


35 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் . 


எழுத்தேடு 


பள்ளிப்பை 


எழுத்தேடு 


அம்மா 
ஆடு 


எழுதுபலகை 


கரிக்கோல் 


- 


1 


நாட்காட்டி 


மணிக்கூடு 


36 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


கேட்போம் 


பாடம் 09 


பேசுவோம் 


வடிவங்களும் உருவங்களும் 


கற்பித்தற்குறிப்பு 


ஒலிவட்டில் உள்ள பாடலைக் கேட்கச் செய்தல் . வடிவங்கள் , உருவங்கள் 
பற்றி மாணவருடன் கலந்துரையாடல் . வினாக்களைக் கேட்டு பேசத்தூண்டுதல் . 


37 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் . 


நாட்டு வாகனம் 


வட்டம் 


O 


முக்கோணம் 


சதுரம் 


செவ்வகம் 


பரேர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் . 


கோளம் 


கூம்பு 


கனசதுரம் 


-ருளை 


கற்பித்தற்குறிப்பு 


படத்தின் பெயர்களைப் பார்த்து கூறச் செய்தல் . அச் சொல்லில் வரும் எழுத்துகளையும் 
ஒழுங்குகளையும் கூர்ந்து நோக்கத் தூண்டுதல் . தரப்பட்ட சொற்களை மாணவரைக் 
கொண்டு எழுத்துக் கூட்டி வாசிக்கச் செய்தல் தவிர்க்கப்படல் வேண்டும் . 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


39 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


கேட்போம் 


பாடம் 10 


பேசுவோம் 


எண்கள் 


* 
1 
aaa 

ஒ 
RKET 


****** 
So poo 


* 


4444444444 


கற்பித்தற்குறிப்பு 


ஒலிவட்டில் உள்ள பாடலைக் கேட்கச் செய்தல் . எண்களை ; வகுப்பறையில் 
காணப்படும் பொருட்களுடன் தொடர்புபடுத்திக் கலந்துரையாடல் . மாணவரிடம் 
வினாக்களைக் கேட்டுப் பேசத் தூண்டுதல் . 


40 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் . 
ஒன்று 


இரண்டு 


** 


மூன்று 


நான்கு 


ஆறு 


ஐந்து 


GOGO COCO 


எட்டு 


ஏழு 
ஓ- - - - 
ஓ 

சி 


44 


பத்து 


ஒன்பது 


888 
க 


41 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


ஓ 


கேட்போம் 


( பாடம் 11 


பேசுவோம் 


விலங்குகள் 


m 


Wou 


கற்பித்தற்குறிப்பு 


படத்தைப் பார்த்து மாணவரைப் பேசத்தூண்டுதல் . விலங்குகளின் வாழிடங்கள் , உணவு 
பற்றிக் கலந்துரையாடல் . மாணவரின் செல்லப்பிராணிகள் பற்றிக் கேட்டுப் 
பேசத்தூண்டுதல் . 


422 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் . 


e 9 


N 


நாய் 


பூனை 


முயல் 


ஆடு 


y 
, 


மாடு 


பன்றி 


சிங்கம் 


புலி 


43 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


ஓ 


கேட்போம் 


பாடம் 12 


பேசுவோம் 


உந்துகள் 


மணிவமாழி 


VAHAMAY 


செந்தமிழ் 


கற்பித்தற்குறிப்பு 


ஒலிவட்டில் உள்ள பாடலைக் கேட்கச் செய்தல் . நிலத்தில் , நீரில் , விண்ணில் 
செல்லும் உந்துகள் பற்றி மாணவருடன் கலந்துரையாடல் . வினாக்களைக் 
கேட்டுப் பேசத்தூண்டுதல் . 


44 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பார்த்துக் கூறுவோம் . 


EL 


பு 


மணிமொழி 


கப்பல் 


சிற்றுந்து 


பேருந்து 


செந்தமிழ் 


மிதியுந்து 


45 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


விண்ணுந்து 


ஓடம் 


உந்துருளி 


R 


YAMAHA 


தொடருந்து 


DROID 


கற்பித்தற்குறிப்பு 


படத்தின் பெயர்களைப் பார்த்து கூறச் செய்தல் . அச் சொல்லில் வரும் எழுத்துகளையும் 
ஒழுங்குகளையும் கூர்ந்து நோக்கத் தூண்டுதல் . தரப்பட்ட சொற்களை மாணவரைக் 
கொண்டு எழுத்துக் கூட்டி வாசிக்கச் செய்தல் தவிர்க்கப்படல் வேண்டும் . 


46 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


அறிவோம் . கூறிப் பழகுவோம் . 


ஆ 


FT 


வள 


56 


எ 


ஏ 


ஐ 


ஒ 


ஔ 


அ 


DLDIT 


ஆடு 


இலை 


47 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


FT 


ஈட்டி 


உலகம் 


ஊ | 


ஊசி 


48 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


எ 


எலி 


a 


ஏ 


ஏணி 


ஐந்து 


ஐ 


5 


49 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


ஒ 


ஒட்டகம் 


( 


ஓடம் 


ஔ 


ஔவையார் 


00 


50 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


UITGUN AU 


பாடநூல் 


Kindergarten Level Themes 


Materials for the Kindergarten level are divided into printed and non - printed 
materials . Printed materials are in two kinds namely text book and work book . 
While non - printed materials include audio CD and others . Text book covers 
lessons based on themes and linguistic skills which are listening speaking 
and reading. Work book covers linguistic features and the emphases on copy 
writing basic letters which are simple consonants vowels and combination of 
consonants with vowel A ( " ana " ) 


Themes covers in the book are as follow . 


1 . My self ( R ) 
2 . My family ( R ) 
3 . Home ( R ) 
4 . Dresses 
5 . Food ( R ) 
6 . Flowers ( R ) 

Festivals 
8 . Class room 
9 . Shapes & figures ( 2D & 3D shapes ) 
10 . Numbers 
11 . Animals ( R ) 
12. Transport 


1 . 


( R ) - reinforcementwith further knowledge 


Generally in this level students are taught to identify basic consonants, vowels 
and small words and phrases based on images and pictures only . 
Instruction to the teachers reading learning objectives and achievements of 
teach lessons are given in each lessons . 
In addition evaluation forms are also attached in middle of the year and the 
end of the year in order to monitor progress of learning and teaching of Tamil 
language . 


51 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


வளர் தமிழ் 


பாலர் நிலை 


பாடநூல் 


பின் , அதுவே எங்கள் அடையாளம். எனவே தமிழ் க . 


பெற்றோருக்கு 
தமிழே எங்கள் உயிர் , அதுவே எங்கள் அடையாளம் . எனவே தமிழ் கற்பதன் தேவையையும் 
கட்டாயத்தையும் ஆசிரியர்களும் பெற்றோரும் தத்தம் குழந்தைகளுக்கு வலியுறுத்த வேண்டும் . தம் 
குழந்தைகளுக்குத் தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஊட்ட வேண்டும் . குழந்தைகள் தமிழ் கற்பதைச் சுமை 
என்று கருதாமல் சுவையாக எண்ணிக் கற்கும் வகையில் இப்பாடநூல்கள் பயிற்சி நூல்கள் 
உருவாக்கப்பட்டுள்ளன . 
கேட்டல் 
வளர் தமிழ் பாலர்நிலையில் கேட்டல் பகுதிக்கென ஒலிவட்டு உள்ளது . அதிலுள்ள பாடற் 
பகுதியை மாணவரை நன்கு கேட்கச் செய்து சரியான பலுக்கலுடன் (உச்சரிப்புடன் ) பாடச் செய்தல் 
வேண்டும் . உரையாடற் பகுதியாயின் உரையாடலைக் கேட்டபின் அது தொடர்பான வினாக்களைக் 
கேட்டு கலந்துரையாட வேண்டும் .. இவ்வொலிவட்டு மாணவரின் கேட்டல் திறனை 
வளர்ப்பதற்குரியதாகும் . கேட்டல் மூலமாகவேதான் பலுக்குதல் (உச்சரிப்புத் ) திறன் நன்கு 
வளர்க்கப்படும் . 


பேசுதல் 
ஒவ்வொரு அலகுக்கும் தரப்பட்டுள்ள படத்தை கூர்ந்து கவனிக்கச் செய்து மாணவருடன் கலந்து 
பேச வேண்டும் . அந்நிலையில் மாணவரது பேசுதல் திறனை நாம் தூண்டி விடவேண்டும் . 


பார்த்துக் கூறுதல் 


வளர்தமிழ் பாலர்நிலையில் வாசிப்பு என்பது பார்த்துக் கூறுதல் ஆகும் . சொல்லில் வரும் 


எழுத்துகளையும் ஒழுங்குகளையும் கூர்ந்து நோக்கச் செய்தல் வேண்டும் . 


வளர்தமிழ் பாலர்நிலை நிறைவில் 49 எழுத்துகள் தெரிந்திருக்க வேண்டும் . 


உயிரெழுத்துகள் 


12 


மெய்யெழுத்துகள் 


18 


அகரமேறிய மெய் 


18 


ஆய்த எழுத்து 


01 


மொத்தம் 

49 
எனவே பெற்றோர்களே இல்லங்களில் இயன்றவரை குழந்தையிடம் 
பேசுங்கள் . இது அவர்களின் தமிழாற்றலை வளர்க்கப் பெரிதும் உதவும் . 


தமிழில் 


சித்திரமும் கைப் பழக்கம் , செந்தமிழும் நாப்பழக்கம் . 

நன்றி 
தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


522 


தமிழர் கல்வி மேம்பாட்டுப் பேரவை 


தமிழர் 

கல்வி 


EDUCATION 

DEVELOPMENTO 


மேம்பாட்டும் 


வளர் தமிழ் 

12 
பாடநூல் 


பேரவை 
* 


வளர் தமிழ் 

11 
பாடநூல் 


COUNCIL 


வளர் தமிழ் 

10 
பாடநூல் 


வளர் தமிழ் 

9 
பாடநூல் | எழுதுதல் 


வவர் தமிழ் 
பாடநூல் ( எழுதுதல் 


8 


வடைப் தமிழ் 

7 
பாடநூல் எழுதுதல் 


வவர் தமிழ் 

6 
பாடநூல் எழுதுதல் 


வவர் தமிழ் 
பாடநூல் ( எழுதுதல் 


5 


வளர் தமிழ் 

4 
பாடநூல் | எழுதுதல் 


வளர் தமிழ் 
பாடநூல் | எழுதுதல் 


3 


வளர் தமிழ் 

2 
பாடநூல் ( எழுதுதல் 


வளர் தமிழ் 
பாடநூல் எழுதுதல் 


1 


வடர் தமிழ் பாலம் நிலை 

பாடநூல் ( எழுதுதல் 
வளர் தமிழ் மழலையர் நிலை 

பாடநூல் | எழுதுதல் 


